| 


நீதிமொழிகள்‌ அறிமுகம்‌ 


சங்க்கப்‌ புத்தகங்கள்‌ அல்லது 
நான ஆகமங்கள்‌ என்ற பிரிவில்‌ 
சங்கப்‌ புத்தகத்தை அடுத்துள்ள 
நீதிமொழிகள்‌ பழைய ஏற்பாட்டுப்‌ 
புத்தக வரிசையில்‌ 20 அவது 
புத்தகமாக அமைந்துள்ளது. 


| இப்புத்தகத்தின்‌ செய்தி: 


நாம்‌ பொதுவாக பழமொழிகள்‌ 


| என்று சொல்லும்‌ வகையில்‌ 


1 


| 


| 


|| வாழ்க்கைக்கான 
| போதிக்கப்பட்டன. பல 


நீதிமொழிகள்‌ காணப்படுகின்றன. 
பழமொழிகள்‌ அல்லது நீதிமொழிகள்‌ 
வாயிலாக சரியான பயனுள்ள 


தத்துவங்கள்‌ 


நூற்றாண்டுகளுக்கு முன்‌ வாழ்ந்த 
திரேக்கர்கள்‌ இதை ஒரு போதனை 
முறையாக கையாண்டனர்‌. 
மக்கள்‌ எளிதாக விளங்கிக்‌ 
கொள்ளும்‌ விதத்தில்‌ போதுப்பதற்கு 
இது ஓர்‌ எளிய முறையாகும்‌. 
வாக்கியங்கள்‌ சுருக்கமாகவும்‌, 
மனதில்‌ சுருக்கென்று தைக்கும்‌ 
வகையிலும்‌ எழுதப்பட்டிருப்பதால்‌ 
பரிசுத்தமும்‌, நீதியும்‌, நேர்மையும்‌, 
அன்பும்‌ நிறைந்த வாழ்க்கைக்கேற்ற 
உண்மைகளை நினைவில்‌ 
வைத்துக்கொள்ள வாய்ப்பு 
உண்டு. எல்லோருக்கும்‌, சரியான 
தத்துவங்களைக்‌ கற்றுக்கொள்ளும்‌ 


| திறந்த மனதுள்ளவர்களுக்கும்‌, 


| 


| ஏற்றுக்கொள்ளும்‌ உணர்வுள்ள 


உயரிய போதனைகளை 


உள்ளம்‌ கொண்டவர்களுக்கும்‌ 
நீதிமொழிகள்‌ புத்தகம்‌ என்றுமே 
| நினைவில்‌ நிற்கும்‌ நற்போதகமாக 
_ அமைந்திருக்கும்‌. 

Mob: 8903011350 < 


இவ்வுலகத்தில்‌ வாழும்‌ 
தேவனுடைய மக்கள்‌ சரியான 
வழியில்‌ செல்லவும்‌, சிறந்த 
விதத்தில்‌ வாழவும்‌ அழைக்கப்‌ 
பட்டிருக்கிறார்கள்‌. சரியானவை 
எவை என்பதை தெய்வீகக்‌ 
கண்ணோட்டத்தில்‌ அறிந்து 
கொள்ள நீதிமொழிகள்‌ 
வழிகாட்டுகிறது. வாழ்க்கையில்‌ 
மதிப்பீடுகள்‌, குடும்ப வாழ்க்கை, 
கல்வி, சமூக வாழ்க்கை, 
பொருளாதாரம்‌, வியாபாரம்‌, 
அரசாட்சி, நம்மைச்‌ சுற்றி 


வாழ்பவர்களோடு நாம்‌ கொள்ளும்‌ ': 
பல்வேறு | 


உறவுகள்‌ போன்ற 
வகையான அனுபவங்கள்‌ வழியே 


நாம்‌: செல்லும்போது, பரிசுத்தமுள்ள | 
ஆண்டவரின்‌ விருப்பத்திற்கேற்றவாறு | 


நம்முடைய வாழ்க்கை முறைகளை 


அமைத்துக்கொள்ள, அடிக்கடி | 


இப்புத்தகத்தை நாம்‌ படிக்க 
வேண்டும்‌. 

நீதிமொழிகள்‌ என்ற இந்தப்‌ 
புத்தகத்தில்‌ 31 அதிகாரங்கள்‌ 
உள்ளன. ஏராளமான 
எச்சரிப்புக்களையும்‌, 
களையும்‌, எடுத்துச்‌ சொல்லும்‌ 
இப்புத்தகத்தில்‌ நடைமுறை 
வாழ்க்கைக்கான தெய்வீகத்‌ 
தத்துவங்கள்‌ நேரடியான 
கூற்றுக்களில்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருக்கின்றன. 


நீதிமொழிகள்‌ புத்தகத்தைக்‌ 
கற்றுக்கொள்ள ஒரு க்ப்‌ 
(130பக்கங்கள்‌) 

தொடர்பு கொள்ளுங்கள்‌. 
Follow-up Ministries Trust 


Email 1D. selwynde@gmail. com 


ட்‌ 


புத்திமதி | 


| | 
| | 


| || 
| 


| 


எழுதியவர்கள்‌: 


1. சாலொமோன்‌ ராஜா இவர்‌ 
எழுதிய 3000 நீதிமொழிகளில்‌ 
800 இந்தப்‌ புத்தகத்தில்‌ இடம்‌ 
பெற்றிருக்கின்றன. 
அவன்‌ மூவாயிரம்‌ (3000) 
நீதிமொழிகளைச்‌ சொன்னான்‌: 

அவனுடைய பாட்டுகள்‌ 
ஆயிரத்து ஐந்து. (1005) 
1 இராஜாக்கள்‌ 4 : 32 


2. ஆகூர்‌ 3. லேமுவேல்‌ 


எழுதப்பட்ட காலம்‌: 


இ.மு.931 இல்‌ சாலொமோனின்‌ 
நீதிமொழிகள்‌ எழுதப்பட்டன. 
230 ஆண்டுகளுக்குப்‌ பின்னர்‌ 
எசேக்கியா ராஜா அதைத்‌ 


தொகுத்தார்‌. 
பகுப்பாய்வு: 
1:1 -9:18 ஞானம்‌ கொடுக்கும்‌ 

அழைப்பு 

10:1 - 22:16 சாலொமோனின்‌ 
நீதிமொழிகள்‌ 

22:17 - 24:22 ஞானிகளின்‌ 
30 கூற்றுகள்‌ 

25:1 - 29:21 எசேக்கியா 
தொகுத்தெழுதிய 
சாலொமோனின்‌ 
நீதிமொழிகள்‌ 

30:1- 31:31 ஆகூர்‌, லேமுவேல்‌ 
என்பவர்களின்‌ 
நீதிமொழிகள்‌. 

நீதிமொழிகள்‌ பழைய ஏற்பாட்டுப்‌ 

புத்தக வரிசையில்‌ 20 ஆவது புத்தகம்‌. 


புதிய ஏற்பாட்டின்‌ புத்தக வரிசையில்‌ 
20 ஆவது புத்தகமாதிய யாக்கோபு 
நிருபம்‌, நீதிமொழிகள்‌ 
புத்தகத்தைப்‌ போல்‌ காணப்‌ 
படுகிறது. ஒப்பிட டிப்‌ பாருங்கள்‌. 


| 


ஓவ்வொரு நாட்டவருக்கும்‌ 
முதுமொழிகள்‌ அல்லது 
பழமொழிகள்‌ உண்டு என்று 
நாம்‌ அறிவோம்‌. யூக மக்களுக்கும்‌ 
எபிரெய மொழியில்‌ நூற்றுக்கணக்கான 
நீதிமொழிகள்‌ (பழமொழிகள்‌) 
உள்ளன. இந்த எபிரெய 
நீதிமொழிகளும்‌ தமிழ்‌ மொழியில்‌ 
உள்ள திருக்குறள்‌ போல முதல்‌ 
அடியில்‌ நான்கு சீர்களும்‌ 
(வார்த்தைகள்‌) இரண்டாம்‌ அடியில்‌ 
மூன்று சீர்களுமாகச்‌ செய்யுள்‌ நடையில்‌ 
அமையப்‌ பெற்றுள்ளன. எளிதாக 
மனனம்‌ செய்து கொண்டு மனதில்‌ 
பதித்து வைத்துக்‌ கொள்வதற்காக 
இப்படி எழுதப்பட்டுள்ளது. 
இணையான, எதிரிடையான, 
ஓப்புமையான வாக்கியங்களில்‌ 
நீதிமொழிகள்‌ எழுதப்பட்டுள்ளன. 
மேலோட்டமாக பார்க்கும்போது 
நீதிமொழிகளின்‌ அதிகாரங்களில்‌ 
கருத்துக்கள்‌ கோர்வையாக 
இல்லாதது போன்று தோன்றுகின்றது. 
ஆனால்‌ ஆழ்ந்து படித்தால்‌ 
போதனைகள்‌ ஞானம்‌, மதியீனம்‌ 
நீதிமான்‌, துன்மார்க்கன்‌, ஞானி, 
மூடன்‌, நீதி, நேர்மை, நியாயம்‌, 
உண்மை, உத்தமம்‌, குடும்பம்‌, 
ஸ்திரீ (பெண்‌), தலைமைத்துவம்‌ 
போன்ற குறிப்பிட்ட தலைப்புகளின்‌ 
கீழ்‌ இடம்‌ பெற்றிருப்பதைக்‌ 
காணலாம்‌. 
நீங்கள்‌ ஒவ்வொரு அதிகாரத்தை 
வாசிக்கும்போதும்‌ உங்கள்‌ 
கவனத்தைக்‌ கவருகிற அல்லது 
உங்கள்‌ உள்ளத்தைத்‌ தொடுகிற 
வார்த்தையை/சொற்றொடரை 
கோடிட்டுக்‌ கொண்டு 


யோசித்துப்‌ பாருங்கள்‌. > ௮ 


முக்கிய அதிகாரங்கள்‌: 
அதிகாரம்‌ 8 - ஞானத்தின்‌ 


மேன்மை 
அதிகாரம்‌ 10- நீதிமானும்‌ 
துன்மார்க்கனும்‌ 
அதிகாரம்‌ 31- குணசாலியான 
பெண்மணி 
திறவுகோல்‌ வசனங்கள்‌: 
1:7 கர்க்தருக்குப்‌ பயப்படுதலே 
ஞானத்தின்‌ ஆரம்பம்‌; மூடர்‌ 
ஞானத்தையும்‌ போதகத்தையும்‌ 


அசட்டைபண்ணுகிறார்கள்‌. 


. 2:10 கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே 


ஞானத்தின்‌ஆரம்பம்‌; 
பரிசுத்தரின்‌ அறிவே அறிவு. 


| முக்கிய வார்த்தைகள்‌: 


ஞானம்‌, தழுவிய வார்த்தைகள்‌ 
ஞானி, ஞானவான்கள்‌ 110 + 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌ 18 


நீதிமான்‌ 68 
துன்மார்க்கர்‌ 80 
பாவம்‌ /அக்ரெமம்‌ 22 
உதடு 4 
நாவு 4 
வாய்‌ 52 155 
வார்த்தை . 32 
பிரதியுத்தரம்‌ 3 
மறுமொழி 2 
மனுஷன்‌ 67 


உ பக்கம்‌ 8, 9, 10, 11, 14 
பக்கங்களில்‌ உள்ள 


அட்டவணை 


- நெடுவரிசையைப்‌ பார்க்கவும்‌. 


பொருள்‌: Q | 
அறிவு / புத்தி 
ககவல்‌ அல்லது உண்மைகளைக 
கவனித்து, சேகரித்து அறிந்து 
கொள்ளும்‌ ஆற்றல்‌. 
புத்தி என்ற வார்த்தை 
பல இடங்களில்‌ புரிந்துகொள்ளுதல்‌ 
(Understanding) என்ற பொருளிலும்‌ 
எழுதப்பட்டிருக்கிறது. 
உணர்வு : ப 
புரிந்துகொள்ளும்‌ அல்லது 
விளங்கிக்கொள்ளும்‌ ஆற்றல்‌. 
ஞானம்‌ : சரியானவைகளை, 
சிறந்தவைகளைத்‌ தெரிந்து 
கொள்வதற்கான திறமை. 
விவேகம்‌: 
பகுத்துப்‌ பிரித்தறிதல்‌, 
முன்‌ ஜாக்கிரதை, நிதானம்‌, மதிநுட்பம்‌, 
ஜாக்கிரதையான புத்திசாலித்தனம்‌ . 
பேதை: 
முக்கியமான சரியான தகவல்‌, 
உண்மைகள்‌ தெரியாததினால்‌, 
தெரிந்துகொள்ள விரும்பாததினால்‌ 
தவறான அல்லது இழப்பு தரக்‌ 
கூடிய காரியங்களைச்‌ செய்பவன்‌. 
அறிந்துகொள்ளத்‌ தவறுகிறவன்‌ 
கவனம்‌ செலுத்த விரும்பாதவன்‌. 
மூடன்‌,புத்தியீனன்‌, மதியீனன்‌, 
மதிகேடன்‌: 
சரியானவற்றை அறிந்திருந்தும்‌ 
தவறானவைகளைச்‌ செய்பவன்‌. 
தனக்கு எல்லாம்‌ தெரியும்‌ என்றும்‌ 
மற்றவர்களுக்கு ஒன்றும்‌ தெரியாது 
என்று தன்னைக்‌ குறித்து நினைப்‌ | 
பவன்‌. தவறானவைகளைச்‌ | 
செய்வதால்‌ வரும்‌ விளைவுகளைச்‌ | 
சிந்தியாமலும்‌ பொருட்படுத்தாமலும்‌ | 
இருக்கிறவன்‌. | 


- அறிவுரைகளை எள்ளி நகையாடி 
. கேலி செய்பவன்‌. நல்ல வழி 


முறையை அசட்டை 


துன்மார்க்கன்‌: 


| நாசத்தையும்‌, மோசத்தையும்‌, 
| பாதிப்புகளையும்‌, அழிவுகளையும்‌ 
| துணிகரமாகச்‌ செய்பவன்‌. 


. சரியானதை, நீதி, நியாயமானதை 
| நிதானமாய்‌ செய்பவன்‌. 


- பலதரப்பட்ட மனிதர்களைக்‌ 


- பயப்படுகிறவர்களுக்குரிய 


பரியாசக்காரன்‌: இவன்‌ மூடனிலும்‌ 
மோசமானவன்‌. சரியான 


இப்புத்தகத்தை வாசிப்பதற்கான 
ஆலோசனைகள்‌: 
நீதிமொழிகளின்‌ புத்தகத்தில்‌ 
31 அதிகாரங்களில்‌ 915 வசனங்கள்‌ | 
தமிழ்‌ வேதாகமத்தில்‌(பவர்‌ மொழி | 
பெயர்ப்பு) 28 பக்கங்களில்‌ அடங்கி | 
யுள்ளன. இப்புத்தகத்தை | 
தொடர்ச்சியாக நீங்கள்‌ வாசித்தால்‌ | 
இரண்டு மணி நேரத்திற்குள்‌ 
வாசித்து விடலாம்‌. | 
ஒரு நாளைக்கு நான்கு பக்கங்கள்‌ - | 
அல்லது 4 அதிகாரங்கள்‌ வாசித்தால்‌ 
ஒரு வாரத்தில்‌ வாசித்து விடலாம்‌. | 
நாள்‌ ஒன்றிற்கு ஒரு அதிகாரத்தை | 
வாசிப்பது மிகச்‌ சிறந்த முறையாகும்‌. | 
ஒவ்வொருநாளும்‌ அந்த நாளுக் 
குரிய தேதியின்‌ எண்ணைக்‌ | 
கொண்ட அதிகாரத்தை வாசித்துப்‌ | 
பாருங்கள்‌. உதாரணமாக | 
5 ஆம்‌ தேதியன்று 5 ஆம்‌ 
அதிகாரத்தை வாசியுங்கள்‌. 


பண்ணுகிறவன்‌. மற்றவர்களை 
அவமதிப்பவன்‌ . 


தவறானவைகளையும்‌, சேதத்தையும்‌, 


நீதிமான்‌, செம்மையானவன்‌: 


நீதிமொழிகள்‌ புத்தகத்தில்‌ 
120 -க்கும்‌ அதிகமான 


குறித்து கூறப்பட்டுள்ளது. 
நாம்‌ நீதிமான்களுக்குரிய, கர்த்தருக்கு 


. நல்லவர்களுக்குரிய குணங்களை 5 

அறிந்து, உணர்ந்து அவற்றை = 

 உறுதியாய்ப்‌ பற்றிக்கொண்டு | |நீதிமொழிகள்‌ புத்தகத்தை 10 நாட்களிஃ 

- வாழவேண்டும்‌. தேவையற்ற, வாசித்து முடிக்க ஒர்‌அட்டவணை 

| தவறான பழ குனு) 

குணங்களையும்‌ விட்டுவிட ட. படட ட்ப 
லு?) 


- தீர்மானங்களை எடுக்க வேண்டும்‌ 


கர்த்தருடைய வேத 
| வசனங்களை PAPA 
| தியானிப்பதினாலும்‌ 


பரிசுத்த ஆவியானவரின்‌ 
- உதவியினாலும்‌ 


ஒவ்வொருநாளும்‌ உறுதியான 


4-6 
f= 


நம்முடைய தேவையற்ற 

தீய குணங்கள்‌ மாறி 
தேவனைப்பிரியப்படுத்தும்‌ நல்ல 
குணங்கள்‌ உருவாக முடியும்‌. 


வ 90 N NOM WN 


[சவாசிப்பதற்கு முன்‌ ஒரு .நிமிடம்‌ 
| ஜெபித்து உங்களையே ஆயத்தப்‌ 
படுத்திக்கொள்ளுங்கள்‌. 

கமுதலில்‌ முழு அதிகாரத்தையும்‌ 


மேலோட்டமாகப்‌ பாருங்கள்‌. 


| 
| 
| 
| 


(௪ பின்‌ வாய்விட்டு கவனமாகக்‌ 
| கருத்துடன்‌ வாசியுங்கள்‌. 
உங்களுக்குத்‌ தெரியுமா? 
இந்த வகையில்‌ ஒரு க. 
வாசித்து முடிப்பதற்கு | 
5 நிமிடங்களே அதின்றன %, * 
இது உண்மைதானா என்று 
நீங்களே கடிகாரத்தைக்‌ 
கவனித்து , சரிபாருங்கள்‌. 


(0) நீங்கள்‌ வாசிக்கும்போது 
ஒரு அதிகாரத்தில்‌ ஒரு தடவைக்கும்‌ 
மேல்‌ வரும்‌ வார்த்தைகள்‌, 
எந்த வசனங்களிலெல்லாம்‌ 
வருகிறதென்று கவனியுங்கள்‌, 
கண்டுபிடியுங்கள்‌, 
2 முறை 
3 முறை 
4 முறை 
5 முறை மீண்டும்‌ மீண்டும்‌ 
வரும்‌ வார்த்தைகளைக்‌ கவனியுங்கள்‌. 
_ உதாரணம்‌: அதிகாரம்‌ 1 
என்‌ மகனே 3 முறை 
வசனங்கள்‌ 8, 10, 15 
ஞானம்‌ 4 முறை 
வசனங்கள்‌ 2 , 2 , 20, 22 
கட்டளை 5 முறை 
வசனங்கள்‌ 8 “, 10, 15, 23 


நீதிமொழிகள்‌ புத்தகத்தில்‌ 
ஒரு அதிகாரத்தை நீங்கள்‌ வாசிக்கும்‌ போது 


3) உங்கள்‌ உள்ளத்தைக்‌ கவரக்‌ 
கூடிய அல்லது சிந்தனையைத்‌ 
து£ண்டக்‌ கூடிய வசனத்தை 
வார்த்தையைக்‌ கண்டுபிடியுங்கள்‌. 

3) உங்களுக்கு விளங்கிக்கொள்ளக்‌ 


கடினமான வாக்கியங்கள்‌ அல்லது 


வார்த்தைகள்‌ எவை என்று பாருங்கள்‌. | 


உ பிரயாசம்‌ - உழைப்பு 


உ நயங்காட்டி - ஆசைகாட்டி : 


6) அதே அதிகாரத்திற்குள்‌ ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கக்‌ கூடிய வசனங்களைக்‌ 
கண்டுபிடியுங்கள்‌. 

உ நீதிமொழிகள்‌ 11:1 
கள்ளத்தராசு கர்த்தருக்கு 
அருவருப்பானது. 

உ நீதிமொழிகள்‌ 11:20 
மாறுபாடுள்ள 
இருதயமுடையவர்கள்‌ 
கர்த்தருக்கு 
அருவருப்பானவர்கள்‌. 


௫) நீங்கள்‌ வாசிக்கும்‌ அதிகாரத்தில்‌ | 


உள்ள ஏதாவது ஒரு வசனத்தை 


அதற்கு முந்தின அல்லது பிந்தின | 


அதிகாரத்திலுள்ள ஏதாவது 

ஒரு வசனத்தோடு தொடர்பு 

படுத்த முடியுமா என்று 
யோசியுங்கள்‌. 

உ நீதிமொழிகள்‌ 15:33 
மேன்மைக்கு முன்னானது 
தாழ்மை 

உ நீதிமொழிகள்‌ 16:18 


அழிவுக்கு முன்னானது அகந்தை | 


நீங்கள்‌ வாசிக்கும்‌ அதிகா ரத்தில்‌ 
உள்ள ஏதாவது ஒரு வசனம்‌ 
| அல்லது வசனங்கள்‌ நீதிமொழிகள்‌ 
| புத்தகத்தின்‌ மற்ற அதிகாரங்களில்‌ 
வருநெதா என்று தேடிப்பாருங்கள்‌. 
உ நீதிமொழிகள்‌ 12:4 
குணசாலியான ஸ்திரீ தன்‌ 
புருஷனுக்குக்‌ கிரீடமாயிருக்கறொள்‌. 
உ நீதிமொழிகள்‌ 31:10 
குணசாலியான ஸ்திரீயைக்‌ 
கண்டுபிடி ப்பவன்‌ யார்‌? 
௫௫ இந்த அதிகாரத்திலுள்ள வசனம்‌ 
வேதாகமத்திலுள்ள மற்ற 
புத்தகங்களிலுள்ள ஏதாவது 
ஒரு சம்பவம்‌ அல்லது வசனத்தை 
நினைவுபடுத்துகிறதா என்று 
யோசித்துப்பாருங்கள்‌. 


| 
| 
| 

| 
| 


ஜி நீதிமொழிகள்‌ 22:29 தாவீது, 
| உ நீதிமொழிகள்‌ 25:13 - மொர்தெகாய்‌ 
உ நீதிமொழிகள்‌ 25:7 - லூக்கா 14: 10 
8) ஒவ்வொரு அதிகாரத்திலும்‌ 
உள்ள முதல்‌ மற்றும்‌ கடைசி 
வசனங்களைப்‌ பாருங்கள்‌. தொடர்பு 
| உள்ள சில வார்த்தைகளைக்‌ 
| கவனிக்கவும்‌. 
. என்‌ மகனே 2:1, 3:1,5:1,6 :1 
12: 1 புத்திமதிகளை 
விரும்புறெவன்‌ 
ஞானமுள்ள மகன்‌ 
புத்தியுள்ள ஸ்திரீ 
நாவின்‌ பிரதியுத்தரம்‌ 
கர்த்தரால்‌ வரும்‌. 
: 33 காரிய சித்தியோ 
கர்த்தரால்‌ வரும்‌ 


13 : 1 


: 33 ஜெயமோ 


i 
கர்த்தரால்‌ வம்‌ மி 


நீதிமொழிகள்‌ புத்தகத்தில்‌ 
ஒரு அதிகாரத்தை நீங்கள்‌ வாசிக்கும்‌ 
போது . | 
தழ்க்காணும்‌ உண்மைகளைக்‌ 
கண்டு பிடித்து, குறித்துக்‌ கொண்டு, 
தொகுத்து, எழுதி வைத்துக்‌ கொண்டு 
அக்கருத்துக்களை யோசித்துப்‌ 
பாருங்கள்‌. அடிக்கடி உங்களை 
வசனத்தின்‌ அடிப்படையில்‌ 
தற்பரிசோதனை செய்து a | 
பாருங்கள்‌. | 
| உதாரணம்‌: அதிகாரம்‌ 12 
1.கர்த்தரைப்‌ பற்றி விளக்கும்‌ 
வார்த்தைகள்‌ 2, 22 
2.நற்குணமுடையவர்களைக்‌ 
குறிக்கும்‌ வார்த்தைகள்‌ 
2 நல்லவன்‌ 
4 குணசாலியான ஸ்திரீ 
5 நீதிமான்கள்‌ 
6 உத்தமன்‌ | 


17 சத்தியவாசகன்‌ | 
3.தியவர்களைக்‌ குறிக்கும்‌ 
வார்த்தைகள்‌ 


2 துர்ச்சந்தனையுள்ள மனுஷன்‌ | 
5 துன்மார்க்கன்‌ 
8 மாறுபாடான இருதயமுள்ளவன்‌ 
12 துஷ்டன்‌ 
4.நற்குணத்தைக்‌ குறிக்கும்‌ 
வார்த்தைகள்‌ 
22 உண்மை(யுள்ள)யாய்‌ நடக்கிறவர்கள்‌ 
24 ஜாக்கிரதையுள்ளவன்‌ 
5. துர்க்குணத்தைக்‌ குறிக்கும்‌ 
வார்த்தைகள்‌ 
17 வஞ்சகம்‌ 19பொய்‌ நாவு 
20 கபடம்‌ . 


22 பொய்‌ உதடுகள்‌ 


நீதிமொழிகள்‌ ௪ ஓவ்வொரு தலைப்பு/ 


க. கருப்பொருளின்‌ கருப்பொருளின்‌ கழ்வரும்‌ | 
| ட 001௦ / Theme ) வசனங்களைக்‌ கவனியுங்கள்‌, | 
| கழ்‌ படிப்பது எப்படி? கண்டுபிடியுங்கள்‌ . 
| இந்தப்‌ புத்தகத்தை தலைப்பின்‌ ௪ அந்த வசனங்களை ஒரு நோட்டில்‌ 
| கழ்‌ படிப்பது ஒரு நல்ல முறை | அல்லது பேப்பரில்‌ எடுத்து 

யாகும்‌. ஞானம்‌ என்பது இந்தப்‌ எழுதுங்கள்‌. 


புத்தகத்தில்‌ பலமுறை வரும்‌ 
வார்த்தையாகும்‌. இந்தப்‌ 
புத்தகத்தின்‌ முக்கிய செய்தியே 


க வெவ்வேறு தலைப்புகளில்‌ 
உள்ளவைகளை முடியுமானால்‌ 


ஞானத்தைப்‌ பற்றியதாகும்‌. தொகுத்து எழுதுங்கள்‌. 
ஒரு மனிதன்‌ பேசுவது போல ச ட்ப படப்பு குடும்பம்‌ என்றால்‌ 
| ஞானம்‌ பேசுகின்ற நடையில்‌ | கணவன்‌, மனைவி பிள்ளைகள்‌. 


முதலிய தலைப்புகளை குடும்பம்‌ 


எழுத ப்ப்ட்டிருககும்‌ பல வசனங்‌ என்ற தலைப்பில்‌ தொகுக்கலாம்‌ 


களை நீங்கள்‌ கவனிக்கலாம்‌. 
| ன ௪ இந்த வசனங்களிலிருந்து நடை 
1 220230, 81156, ஒத்‌ | ளை 
ந ப ப வ்‌ யோசித்துப்‌ பாருங்கள்‌. 
த்தைன த்‌ _ ஒவ்வொரு அதிகாரத்திலும்‌ உள்ள 
பது முழு உண்மையை உரை குணங்களை எழுதுங்கள்‌ 
நடையில்‌ விவரித்துக்‌ கூற இப்படிப்‌ நீதிமான்‌ - துன்மார்க்கன்‌ 
... நீதிமொழிகள்‌ புத்தகத்தின்‌ 
| முக்கிய கருப்பொருளான ஞானம்‌ இயேசுவே தேவனா வ 
பற்றி எழுதப்பட்டுள்ள சில . ஞானமும்‌ நீதியும்‌ பரிசுத்தமும்‌. 
புதிய ஏற்பாட்டின்‌ பகுதிகள்‌: மீட்புமானார்‌. 1 கொரிந்தியர்‌]: 31 
| வேத வாக்கியங்களெல்லாம்‌ இயேசுவுக்குள்‌ ஞானம்‌ அறிவு 
| தேவ அவியினால்‌ அருளப்பட்டி என்பவைகளாகிய பொக்கிஷங்‌ 
| ருக்க 2 தேவனுடைய மனுஷன்‌ களெல்லாம்‌ அடங்கியிருக்றெது. 
| மது; த்து 
| தேறினவனாகவும்‌, எந்த கொலோசெயர்‌ 2:3 
நற்கிரியையுஞ்‌ செய்யத்‌ தகுதி 
யுள்ளவனாகவும்‌ இருக்கும்படியாக, 


கிறிஸ்து இயேசுவைப்‌ பற்றும்‌ 


விசுவாசத்தினாலே உன்னை 


| இரட்சிப்புக்கேற்ற 
ல்‌ அக ஞானமுள்ளவனாக்கத்தக்க 
க ர தட பரிசுத்த வேத எழுத்துக்களை, 
கடிந்துகொள்ளுதலுக்கும்‌ , இ வன்க தல்‌ அவளை 
சர்திருத்தலுக்கும்‌, என்றும்‌ உனக்குத்‌ தெரியும்‌. 
நீதியைப்‌ படிப்பிக்குதலுக்கும்‌ 11 தீமோத்தேயு 3 : 15 
பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. 


11 தீமோத்தேயு 3 : 16 ,17 வாசியுங்கள்‌: லூக்கா 1: 40, 52 | | 


Re Bf 


முக்கியமான தலைப்புகள்‌ 


* கர்த்தர்‌, 

* மனுஷன்‌ 

* அறிவு புத்தி 

* ஞானம்‌, ஞானி, ஞானவான்கள்‌ 

* உணர்வு 

* விவேகம்‌, விவேகி 

* தலைமைத்துவம்‌ 

* ராஜா / பிரபு / அதிகாரி 

* குணசாலியான ஸ்திரீ 

+ ஜீவன்தழுவிய வார்த்தைகள்‌ 

* நீதிமான்‌ /செம்மையானவன்‌ 

* நீதி / நேர்மை 

* ஐசுவரியவான்‌ / செல்வந்தன்‌ 

* ஏழை / தரித்திரன்‌ 

* துன்மார்க்கன்‌ / துஷ்டன்‌/ 
துரோகி 

* சோம்பேறி / சோம்பல்‌ 

* பாவம்‌ / அக்கிரமம்‌ 

* கோபக்காரன்‌ / கடுங்கோபி 

* மதுபானப்பிரியன்‌/ 
போஜனப்பிரியன்‌ 

* நற்பண்புகள்‌ /தயக்‌ குணங்கள்‌ 

*  மூடன்‌/மதியீனன்‌/புத்தியீனன்‌ 

*  பரஸ்திரீ / அந்நியபெண்‌/ 
விபசாரி / வேச : 

* மரணம்‌ / நரகம்‌ / பாதாளம்‌ 

உத்தமம்‌ என்ற வார்த்தை 

கீழ்க்காணும்‌ வசனங்களில்‌ 

மேலானது / சிறந்தது என்ற 

பொருளில்‌ வருறெது. 


8:6 12: 9 3.4 
los 10 16:8 
16 : 16 


16:32, 24:25 | 


நீதிமொழிகள்‌ புத்தகத்தை 
3 பிரிவுகளாகப்‌ பிரிக்கலாம்‌. 


1:1, 10:1, 25:1 
வசனங்களைப்‌ பாருங்கள்‌. 


1. அழைப்பு 1-9 

ஞானம்‌ கொடுக்கும்‌ அழைப்பு 

2. எதிர்மறை கூற்றுகள்‌ 10-24 
நீதிமான்‌ - துன்மார்க்கன்‌ 
நல்லவர்‌ - தீயவர்‌ 

3. ஆலோசனைகள்‌ 25-31 

ஞானிகளின்‌ 30 கூற்றுகள்‌ 


அட்டவணை நெடுவரிசையில்‌ 
9,10, 11, 12 ஆம்‌ பக்கங்களைப்‌ 
பார்க்கவும்‌. 
நீதிமொழிகள்‌ புத்தகத்தில்‌ 
வெவ்வேறு தலைப்புகளில்‌ 
ஒவ்வொரு அதிகாரத்தில்‌ வரும்‌ 
வசனங்கள்‌ அட்டவணை 
நெடுவரிசையில்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருக்கின்றன. 
ஒவ்வொரு அதிகாரத்தை வாசிக்கும்‌ 
போதும்‌ நீங்கள்‌ இந்த அட்ட 
வணையைப்‌ பயன்படுத்தலாம்‌. 
ஒரு குறிப்பிட்ட தலைப்புக்கும்‌ 
ஒரு குறிப்பிட்ட குறியீடு அல்லது 
ஒரு வண்ணத்தைப்‌ (Colour) 
பயன்படுத்திக்‌ குறித்துக்‌ - 3 
கொள்ளுங்கள்‌. பின்‌, A AN 
வசனங்களைப்‌ பார்த்து 7 
ஒரு நோட்டில்‌ வசனங்களை 
கைப்பட எழுதி வைத்துக்‌ 
கொண்டு தியானியுங்கள்‌. 
Followup Ministries Trust 
Phone: 8903011350 
Email ID. selwynde@gmail.com 


2 
வ்‌ 
டல 


[௦ 

|| ‘NN 
== Nl 

INN 


அ ணைன 


ccc வை த்‌ 


2 


பண 


ட உள்ளம்‌ 
டவ நவக்‌ 


ல 14, 33 

iT 
பனை 
பணை 
டை! 


அதிகாரம்‌ ஆத்துமா 


யோசனை இருதயம்‌ 


119102 


உ 


நீதிமொழிகள்‌ 


வவட ட டட ப வைவாவகையயா 


சிப ஈத்தம்‌ 18 


ண்ண — 


01. 


ல] 


0.3. 


04. 


08. 


கள்‌ 1 
தாவீதின்‌ குமாரனும்‌ 
இஸ்ரே வலின்‌ 
ராஜ ாவுமாதிய 
சாலொமோனின்‌ 
நீதிமொழிகள்‌. 


இவைகளால்‌ ஞானத்தையும்‌ 


போதகத்தையும்‌ அறிந்து, 
புத்திமதிகளை உணர்ந்து, 


விவேகம்‌, நீதி, நியாயம்‌, நிதானம்‌ 


என்பவைகளைப்‌ பற்றிய 


உபதேசத்தை அடையலாம்‌. 


இவைகள்‌ பேதைகளுக்கு 


வினாவையும்‌, வாலிபருக்கு 


அறிவையும்‌ விவேகத்தையும்‌ 


கொடுக்கும்‌. 


. புத்திமான்‌ இவைகளைக்‌ 
கேட்டு, அறிவில்‌ தேறுவான்‌; 
விவேகி நல்லாலோசனைகளை 
அடைந்து; 

. நீதிமொழியையும்‌, அதின்‌ 

அர்த்தத்தையும்‌, ஞானிகளின்‌ 

வாக்கியங்களையும்‌, அவர்கள்‌ 


உரைத்த புதைபொருள்‌ 


களையும்‌ அறிந்துகொள்வான்‌. . 
.கர்த்தருக்குப்‌ பயப்படுதலே 


ஞானத்தின்‌ஆரம்பம்‌; 
மூடர்‌ ஞானத்தையும்‌ 


போதகத்தையும்‌ 


அசட்டைபண்ணுதிறார்கள்‌. 


என்‌ மகனே, உன்‌ தகப்பன்‌ 
புத்தியைக்‌ கேள்‌, 
உன்‌ தாயின்‌ 
போதகத்தைத்‌ 

| துள்ளாதே. 

09. 


14.1) 
தபூ 


அவைகள்‌ உன்‌ சிரசுக்கு 
அலங்காரமான முடியும்‌, 


உன்‌ கமழுத்துக்குச்‌ ச 
சரப்பணியுமாயிருக்கும்‌. :... 


1 


12. 


13. 


14. 


15. 


16. 


14. 


18. 


0. என்‌ மகனே, பாவிகள்‌ 


ஒளிவைத்திருக்கிறார்கள்‌. 


உனக்கு நயங்காட்டினாலும்‌ 
நீ சம்மதியாதே. 


- எங்களோடே வா, இரத்த ஞ்‌ 


சிந்தும்படி நாம்‌ பதிவிருந்து, 
குறறமந்றிருக்கிறவர்களை 
முகாந்தரமின்றிப்‌ 
பிடிக்கும்படி அளித்திருப்போம்‌ 
பாதாளம்‌ விழுங்குவதுபோல்‌ 
நாம்‌ அவர்களை உயிரோடே 
விழுங்குவோம்‌; குழியில்‌ 
இறங்குகிறவர்கள்‌ விழுங்கப்‌ 
படுவதுபோல்‌ அவர்களை 
முழுமையும்‌ விழுங்குவோம்‌; 
விலையுயர்ந்த சகலவிதப்‌ 
பொருள்களையும்‌ ப்‌ 
கண்டடைவோம்‌; 
கொள்ளைப்‌ 
பொருளினால்‌ நம்முடைய 


வீடுகளை நிரப்புவோம்‌. 


எங்களோடே பங்காளியாயிரு; 
நம்மெல்லாருக்கும்‌ ஒரே பை 
இருக்கும்‌ என்று அவர்கள்‌ 
சொல்வார்களாகில்‌; 

என்‌ மகனே, நீ அவர்களோடே 
வழிநடவாமல்‌, உன்‌ காலை 
அவர்கள்‌ பாதைக்கு விலக்குவாயாக. 
அவாகள்‌ கால்கள்‌ தீங்குசெய்ய | 
ஓடி, இரத்தஞ்சிந்தத்‌ (71 
எவ்வகையான 
பட்சியானாலும்‌ சரி இ 


அதின்‌ கண்களுக்கு முன்பாக 
வலையை விரிப்பது விருதா. 


இவெர்களோ தங்கள்‌ 


இரத்தத்திற்கே பதிவிருக்றொர்கள்‌, 
தங்கள்‌ பிராணனுக்கே 


ர்‌ 


2(/ 


வராரு சைய 
எல்லாருடைய வழிய 


/ தத அ 
(4) 4 go, நு 
TEATS 


தின்றன 
[ச 
TIED 2 UI 


 பாய்யயா 7 


ஷானமானது வெளியே 
நின்று ௩1 NINA, 


வீதிகளில்‌ சத்துமிடுறைது. 
கட யள்ள தெருக்களில்‌ 
அது சநதடியுளள தருக்கள்‌ ன 
சந்தியும்‌, ஒலிய/கவாசலிலும்‌ 
ச ச ரூ. ௪ ச ச டை எ. 
நின்று கப்பி, பட... த்தல்‌ 
தன்‌ வார்த்தைகளை வசனித்துச்‌ 
(சசால்லு றது. 


(2பதைக ளே, நீங்கள்‌ 

(Bh ப/தைமையை விரும்புவது ர, 
நிந்தனைக்கார" 97, நீங்கள்‌ 
நிந்தனையில்‌ | ிரியப் படுவதும்‌, 
nude 30, நீங்கள்‌ 
ஞானத்தை வெறுப்பதும்‌, 
எதுவரைக்கும்‌ இருக்கும்‌. 


23. என்‌ கட ந்துகொள்ளுதலுக்குத்‌ 


24. 


Ve J 


இரும்புங்கள்‌; இதோ, என்‌ 
அ, வியை உங்களுக்கு 
அருளு வேன்‌, என்‌ 
வார்த்தைகளை 
உங்களுக்குத்‌ தெரிவிப்பேன்‌. 


நான்‌ கூப்பிட்டும்‌, நீங்கள்‌ 


சகேட்கமாட்‌ சேடாம்‌ 
என்கிறீர்கள்‌; 
நான்‌ என்‌ தையை 2A ப 
நீட்டியும்‌ 
சவனிககறவன்‌ 
ஒருவனும்‌ இல்லை. 


என்‌ அட்லாசனையை 
யெல்லாம்‌ நீங்கள்‌ தள்ளி, 
என்‌ கடிந்து கொள்ளுகதலை 


8 (9 இ. சு 
அவருக்குள்‌. 


Zh 


27. 


45, 


30. 


| 


MoD, TOYS ND அ 
ச்‌ படத்து 
21/ / ௫752 வு தி ys 755, Jy 
நிறுத! JUS 141) BIBT DIAL 


(8, 4 ஆர | ச்சா “வாண 
பாராது ஆக பம்‌ பண்ணு 2 வள 
ங்கள்‌ பயப்படுங்காரியம்‌ (பசல்‌ 
ட ர்து ன்‌ ச து 
போல்‌ வரும்‌ சபாதும்‌, DYDD 
CAPAC போல்‌ உங்களுக்கு 
௪ ௪ ௫ ப ௪ ௪ 
தேரிடும்போதும்‌, 'அநருக்கா[ப்‌ 
ச ச உட்ச ச 
உடுக்கும்‌ உங்கள்‌ 2/2 
வரும்‌ அதும்‌, ஆகு யம 
பண்ணுவேன்‌. 
அழுது அவர்கள்‌ என்னை 
நோக்கிக்‌ கூப்பிடுவார்கள்‌; நான்‌ 


TANASE), கொடுக்கமாட்டேன்‌; 
அவர்கள்‌ அதிகாலையிலே 
என்னைத்‌ தேடுவார்கள்‌, 
என்னைக்‌ காணமாட்டார்கள்‌ 


அவர்கள்‌ அறிவை வெறுத்தார்கள்‌, 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதலைத்‌ 
தெரிந்துகொள்ளாமறு 
போனார்கள்‌. 

என்‌ ஆலோசனையை அவர்கள்‌ 
விரும்பவில்லை; என்‌ கடிந்து 
கொள்ளுதலையெல்லாம்‌ 
அசட்டைபண்ணினார்கள்‌. 


 31.ஆகையால்‌ அவர்கள்‌ தங்கள்‌ 


2 


வழியின்‌ பலனைப்‌ ச ப்பார்கள்‌; 
தங்கள்‌ யோசனைகளினால்‌ அ 
திருப்தியடைவார்கள்‌. ॥ லு Ey 
பதைகளின்‌ மாறுபாடு, ஆ. 
அவர்களைக்‌ கொல்லும்‌, 

எற ரின்‌ நிர்விசாரம்‌ அவர்களை 
அழிக்கும்‌. 

எனக்குச்‌ செவிகொடுக்கிறவன்‌ 
எவனோ,.அவன்‌ விக்கினமின்றி 
வாசம்பண்ண்‌, ஆபத்திற்குப்‌ 
பயப்படாமல்‌ 


அமை தியாயிருப்பான்‌. 


கூட. 


பத்திப்‌ பிரிவுகள்‌ 


1-6 முன்னுரை: 
தொக்கம்‌ 


7. நி ௩௧ ல 
/-19 இளைஞருக்கு நல்லுரை 
33 


ஞானம்‌ கொடுக்கும்‌ 


அமைப்பும்‌ எச்சரிப்பும்‌ 


பொருள்‌ Q 
2: உணர்ந்து - விளங்கிக்‌ கொண்டு 
4: வினா - புத்திக்‌ கூர்மை 
6 : புதை பொருள்‌ - புதிர்‌ மொழிகள்‌ 

ஆழமான உட்கருத்து 
9 : சிரசு - தலை 

அது பப 

9 : முடி - கிரீடம்‌ = 
9 : சரப்பணி - கழுத்துச்‌ சங்கிலி 


10: நயங்காட்டுதல்‌ - ஆசைகாட்டுதல்‌ 
11 : பதிவிருத்தல்‌ - மறைந்திருத்தல்‌ 
- வீண்‌ 


17 : விருதா 


18 : ஒளிவைத்தல்‌ - மறைவாக , 
கண்ணி (சுருக்கு) வைத்தல்‌ 


33 : விக்கினம்‌ தமை, தடை, 
33 : செவிகொடுக்கிறவன்‌ - 
உற்று அல்லது கவனித்துக்‌ 
கேட்பவன்‌ 
கேள்விகள்‌ 


1. ஞானம்‌ என்ற வார்த்தை 
எந்தெந்த வசனங்களில்‌ 
வருகின்றன ? இ 

2. வசனங்கள்‌ 4, 7, 22, 32, யாரைப்‌ 


பற்றி சொல்லுகின்றன? 


3. இந்த அதிகாரத்தில்‌ உள்ள 


| 


கட்டளையான 2 வார்த்தைகள்‌ 
யாவை? எந்த வசனங்களில்‌ 
வருகின்றன? 
5. 1:6உடன்‌ 22: 17 ஐ ஓப்பிட 
முடியுமா? 
பாவிகள்‌ வன்முறையை 
யோசிக்கிறார்கள்‌ என்பதற்கு 
வசனம்‌ 11, 16, 18 பார்த்து 
ஒரு வார்த்தையை எழுதுங்கள்‌? 
7. வெறுத்தல்‌, அசட்டை பண்ணுகல்‌, 
தெரிந்துகொள்ளவில்லை 


எந்த வசனங்களில்‌ வருகின்றன? 


8. பறவையும்‌ - வலையும்‌, 


18 : பிராணன்‌ - உயிர்‌ , 
சூறாவளி இவை எந்த 
. 21: ஓலிமுகவாசல்‌ - நகரவாயில்‌ வசனங்களில்‌ வருகின்றன? 
21 : வசனித்துச்‌ சொல்லுகிறது - 9. புத்திமான்‌ , விவேக, ஞானி 
பறைசாற்றுகிறது இந்த வார்த்தைகள்‌ வரும்‌ 
| 22: நிந்தனைக்காரன்‌ - வசன எண்களைக்‌ குறிப்பிடுங்கள்‌. 
| வெட்கத்திற்குரியவன்‌ 10. பாவிகள்‌ யாரைக்‌ (வ. 11) 8 
26 : ஆகடியம்‌ - கேலி, பரியாசம்‌, |. குறிவைக்கிறார்கள்‌? Me. 
ந கு நீங்கள்‌ ஆலோசனை மற்றும்‌ 
27 : இடுக்கண்‌ - துன்பம்‌ கடிந்துகொள்ளுதலை ௮ 
31 : வழியின்‌ பலனை விரும்புகிறீர்களா அல்லது -5 
நடத்தையின்‌ பலனை சட்டைபண்ணுகிறீர்களா? 6 Wy 
3] 


: புசிப்பார்கள்‌ -அனுபவிப்பார்கள்‌ 


ட நட்‌ 


அடிக்கடி வரும்‌ வார்த்தைகள்‌ 


2 


3 


முறை வரும்‌ வார்த்தைகள்‌ 
யோசனை 5, 31 
ஆலோசனை 25, 30 


முறை வரும்‌ வார்த்தைகள்‌ 


விவேகம்‌ 3, 4, 5 
புத்தி 2, 5, 8 
போதகம்‌ 2, 7, 8 
என்‌ மகனே 8, 10, 15 


கடிந்துகொள்ளுதல்‌ 23, 25, 30 


முறை வரும்‌ வார்த்தைகள்‌ 


| ,்‌ திசைவான வசனங்கள்‌ 


ஞானம்‌ 2, த 20.22 


ஞானம்‌ வழி நடவாமல்‌ 
அழைக்கிறது | வழியாய்ப்‌ போகாதே 
1:20 1215 படி 
8:1 மட்ட பல்‌ 
9:16 4:14, 15 os 


01. 


02. 


பொன்மொழிகள்‌ வ.1- 7 
Easy -To- Read version Tamil 
இந்த வசனங்களை 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கவும்‌. 
இவை தாவீதின்‌ மகனான 
சாலொமோன்‌ கற்பித்த ஞான 
போதனைகள்‌. சாலொமோன்‌ 
இஸ்ரவேலின்‌ அரசனாக 
இருந்தான்‌. 
மக்கள்‌ புத்திசாலிகளாக 
இருக்கும்‌ பொருட்டும்‌, 
செய்யத்தக்க நேர்மையான 
காரியங்களைச்‌ செய்யும்‌ 
பொருட்டும்‌ இந்த ஞான 
வார்த்தைகள்‌ எழுதப்பட்டுள்ளன. 
இந்த வார்த்தைகள்‌, மக்கள்‌. 
ஞான போதனைகளைப்‌ புரிந்து. 
கொள்ள உதவும்‌. 


| 
02 


04. 


05. 


06. 


07. 


- 16 - 


இந்த ஞான வார்த்தைகள்‌ 
மக்களுக்குத்‌ தங்களுடைய மனம்‌ 
நேர்மையான வழியில்‌ செல்ல 
போதிக்கும்‌. மக்கள்‌ நேர்மையோடும்‌, 
நியாயத்தோடும்‌, நல்லவர்களாகவும்‌ | 
தங்கள்‌ புத்தியைச்‌ சரியான | 
வழியில்‌ செலுத்த இந்த ஞான | 
வார்த்தைகள்‌ போதிக்கும்‌. 
ஞானத்தை அடைய விரும்பும்‌ 
மக்களுக்கு இந்த ஞான 
வார்த்தைகள்‌ போதிக்கும்‌. இந்த | 
ஞான வார்த்தைகள்‌ இளந்‌ 
தலைமுறையினருக்கு அவர்கள்‌ 

அறிய வேண்டி யவற்றையும்‌। 
அதை எப்படி உபயோகப்படுத்த | 
வேண்டும்‌ என்பதைக்‌ குறித்தும்‌ | 
போதிக்கும்‌ . | 
அறிவாளிகள்‌ கூட இந்த 
வார்த்தைகளைக்‌ கவனிக்க 
வேண்டும்‌. இதை அவர்கள்‌ । 
கற்று மேலும்‌ ஞானிகளாவார்கள்‌. | 
பிரச்சனைகளைச்‌ சரிசெய்து 
கொள்ளும்‌ திறமை கொண்ட | 
மக்கள்‌ இவற்றின்‌ மூலம்‌ மேலும்‌ | 
புரிந்துகொள்ள திறமையைப்‌ 
பெறலாம்‌. 


பின்னர்‌ நீதிக்கதைகளையும்‌ 
மக்களால்‌ புரிந்துகொள்ள | 
| 
ப்‌ அறிவாளிகள்‌ சொல்வதை | 
அந்த மக்களால்‌ புரிந்துகொள்ள | 
முடியும்‌. 
ஒருவன்‌ செய்யவேண்டிய 
முதலாவது காரியம்‌, கர்த்தருக்குக்‌ | 
கனம்‌ செலுத்துவதையும்‌ அவருக்குக்‌ | 
கீழ்ப்படி வதையும்‌ கற்றுக்கொள்ள | 
வேண்டும்‌. அது தம்மை | 
உண்மையான ஞானத்தைப்‌ 
பெற வழி நடத்தும்‌ . ஆனால்‌ 
தய மக்கள்‌ உண்மையான 
ஞானத்தை யும்‌ ஒழுக்கத்தை யப 
வெறுக்கிறார்கள்‌. 


il 
|! 


